﻿44. நீங்கள் (தவ்ராத்) வேதத்தை ஓதிக்கொண்டே, உங்களை மறந்துவிட்டு, நன்மை செய்யுமாறு மக்களை ஏவுகிறீர்களா? நீங்கள் புரிந்துகொள்ளமாட்டீர்களா?
-----------------------------------
(இந்த வசனத்தில், வேதக்காரர்களின் மற்றொரு தீமை குறித்து அல்லாஹ்  கேள்வி எழுப்புகின்றான்:)
வேதக்காரர்களே! நன்மைகள் புரியுமாறு மக்களை நீங்கள் ஏவுகின்றீர்கள். ஆனால், உங்களை நீங்கள் மறந்துவிடுகின்றீர்களே! மக்களுக்கு எதை ஏவுகின்றீர்கயோ, அதை நீங்கள் செயல்படுத்துவதில்லை. இத்தனைக்கும் நீங்கள் (தவ்ராத்) வேதத்தை ஓதிவருகிறீர்கள். இவ்வாறு நடந்துகொள்கின்றவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்பதை அவ்வேதத்தின் மூலம் அறிந்துள்ளீர்கள். இது நியாயமா என இறைவன் இங்கே வினா தொடுக்கின்றான்.
மேலும், நீங்கள் எப்படி நடந்துகொள்கிறீர்கள் என்பதை அறிந்து, உறக்கத்திலிருந்து விழித்துக்கொள்ளமாட்டீர்களா? குருட்டுத்தனத்திலிருந்து வெளிவரமாட்டீர்களா எனவும் கேள்வி எழுப்புகின்றான் இறைவன்.
இவ்வசனம் தொடர்பாக விரிவுரையாளர் கத்தாதா (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் விற்கு வழிப்பட்டு நடக்க வேண்டும்; அவனை அஞ்சி வாழ வேண்டும் என்றெல்லாம் மக்க ளுக்கு இஸ்ரவேலர்கள் உபதேசிப்பார் கள். ஆனால், அவர்கள் (தமது சொந்த வாழ்க்கையில்) அதற்கு மாறாக நடப்பார்கள். இதற்காக அவர்களை அல்லாஹ்  கண்டிக்கின்றான்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: உங்களிடம் உள்ள தவ்ராத் வேதத்தில் கூறப்பெற்றுள்ள நபித்துவத்தையும் ஒப்பந்தத்தையும் ஏற்று நடக்க வேண்டும்; நிராகரிக்கக்கூடாது என்று மக்களுக்கு நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனால், உங்களை விட்டுவிடுகிறீர்களே! என் தூதர் முஹம்மதை ஏற்று நடக்க வேண்டும் என்று உங்களிடம் நான் வாங்கியுள்ள உறுதிமொழியை நீங்கள் மதிக்கவில்லையே! எனது வேதத்தில் நீங்கள் அறிந்துள்ளதை மறுக்கிறீர்கள்; எனது ஒப்பந்தத்தை மீறுகிறீர்கள். (இது தர்மம் ஆகுமா?)
முஹம்மத் (ஸல்) அவர்களது மார்க்கத்தில் இணைந்துவிடுங்கள்; தொழுகையைக் கடைப்பிடியுங்கள் என்றெல்லாம் இறைவன் உங்களுக்கு இட்டுள்ள கட்டளைகளை மக்களுக்கு நீங்கள் எடுத்துரைக்கிறீர்கள்; ஆனால், உங்களை மறந்துவிடுகின்றீர்களே! என்று இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் இவ்வசனத்திற்கு விளக்கம் அளித்ததாக ளஹ் ஹாக் (ரஹ் ) அவர்கள் தெரிவிக்கிறார்கள்.
அபுத்தர்தா (ரலி) அவர்கள் கூறியதாவது: ஒருவர் எப்போது முழுமையான மார்க்க அறிவு உடையவராக ஆவாரென்றால், அல்லாஹ் வின் விஷயத்தில் மக்கள்மீது அவருக்குக் கோபம் வரவேண்டும்; பின்னர் அவர் தம்மைப் பற்றிச் சிந்தித்து அதைவிடக் கடுமையாகத் தம்மீதே கோபம் கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவர் முழுமையான மார்க்க அறிவு பெற்றவராவார்.
இந்த வசனம் தொடர்பாக அப்துர் ரஹ் மான் பின் அஸ்லம் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: இந்த யூதர்களிடம் ஒரு பழக்கம் இருந்துவந்தது. அவர்களிடம் ஒருவர் வந்து ஏதேனும் ஒன்றைக் குறித்துக் கேட்டால், அதன் மூலம் அவர்களுக்கு இலஞ்சமோ வேறு ஆதாயமோ கிடைக்காது என்றிருந்தால், அப்போது (மட்டும்) அவர்கள் உண்மையைக் கூறுவார்கள். இவ்வாறு நன்மை புரியுமாறு மக்களுக்குச் சொல்லிவிட்டு, உங்களை நீங்கள் மறந்துவிடுகின்றீர்களே! இது நியாயமா என இறைவன் இங்கு கேள்வி எழுப்புகின்றான்.

உங்களை மறந்துவிட்டு... 
------------------------
நன்மை புரியுமாறு பிறரை ஏவிவிட்டு, தாங்கள் அதைச் செய்யாமலிருந்தது தவறு என்பதை உணர்த்திக் காட்டி, இந்தச் செயலுக்காக இஸ்ரவேலர்களைக் கண்டிப்பதுதான் இங்கு இறைவனின் நோக்கமாகும். நன்மை புரியுமாறு மக்களை அவர்கள் ஏவியதையே கண்டிப்பது இங்கு நோக்கமல்ல.
ஏனெனில், நன்மை புரியுமாறு கூறுவதும் நன்மைதான்; அது அறிஞர்களின் கடமையும்கூட. இருப்பினும், பிறருக்கு ஏவும்போது தாமும் மக்களுடன் சேர்ந்து அதைச் செயல்படுத்துவதும் பின்வாங்காமல் இருப்பதும் அறிஞரின் ஏற்றமிகு கடமையாகும்.
இதற்குச் சிறந்த எடுத்துக்காட்டு, (இறைத்தூதர்) ஷுஐப் (அலை) அவர்களது கூற்றாகும்: உங்களுக்கு நான் எதைத் தடை செய்தேனோ அதையே நான் செய்து உங்களிடமிருந்து வேறுபட நான் விரும்பவில்லை. என்னால் இயன்றவரை சீர்திருத்தம் செய்வதையே நான் விரும்புகிறேன். (11:88)
ஆக, நன்மை புரியுமாறு பிறருக்கு உபதேசிப்பது, அதைத் தாமும் செயல்படுத்துவது, இந்த இரண்டும் இரு வேறு கடமைகள் ஆகும். அவற்றில் ஒன்றைக் கைவிடுவதால் மற்றொன்றையும் கைவிட வேண்டும் என்று கூற முடியாது. இதுவே முற்கால மற்றும் பிற்கால அறிஞர்களின் இரு வேறு கருத்துகளில் சரியான கருத்தாகும்.
வேறுசிலர், "பாவங்கள் புரிகின்றவர், அவற்றைக் கைவிடுமாறு பிறரை உபதேசிக்கக்கூடாது" என்கின்றனர். இது பலவீனமான கருத்தாகும். அறிஞர்கள் தாம் ஒரு நன்மையைச் செய்யாவிட்டாலும், அதைச் செய்யுமாறு பிறரை ஏவ வேண்டும்; தாம் ஒரு தீமையைப் புரிந்தாலும், அதைச் செய்யக்கூடாதெனப் பிறரைத் தடுக்க வேண்டும் என்பதே சரியான கருத்தாகும்.
ஒருவர் தாம் சொன்னபடி நடக்காத வரை நன்மை புரியுமாறு ஏவக்கூடாது; தீமையைத் தடுக்கக்கூடாது என்றால், யாருமே இதைச் செய்யப்போவதில்லை என்று சயீத் பின் ஜுபைர் (ரஹ் ) அவர்கள் கூறினார்கள்.
ஆயினும், ஓர் அறிஞர் இறைவனுக்குக் கீழ்ப்படிந்து நடப்பதைக் கைவிட்டு, பாவங்கள் புரிவதால் அவர் கண்டனத்துக்குரியவரே! ஏனெனில், அவர் அறிந்துகொண்டே தாம் கற்ற கல்விக்கு மாறாக நடந்துகொள்கிறார். கற்றவர் கல்லாதவரைப் போன்றவர் அல்லர். இதனாலேயே கற்றோர் விஷயத்தில் எச்சரிக்கை விடுக்கும் நபிமொழிகள் ஏராளம் உள்ளன.
"மக்களுக்கு நல்லவற்றைப் போதித்துவிட்டு அதன்படி செயல்படாத அறிஞர், மக்களுக்கு வெளிச்சம் தந்துவிட்டுத் தன்னைத்தானே எரித்துக் கொள்கின்ற விளக்கைப் போன்றவராவார்" என்று அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: நான் (விண்ணுலகிற்கு) அழைத்துச் செல்லப்பட்ட அந்த இரவில் ஒரு கூட்டத்தாரைக் கடந்து சென்றேன். அவர்களின் உதடுகள் நெருப்புக் கத்தரிக்கோல்களால் துண்டிக்கப்பட்டுக்கொண்டிருந்தன. "இவர்கள் யார்?" என நான் வினவினேன். "இவர்கள் உலக மக்களில் உம்முடைய சமுதாயப் பிரசாரகர்கள் ஆவர்; இவர்கள் வேதத்தை ஓதிக்கொண்டே, நன்மை புரியுமாறு பிறருக்கு உபதேசித்துவிட்டுத் தங்களை மறந்துவிட்டவர்கள் ஆவர்" என்று வானவர்கள் பதிலளித்தனர். மேலும் நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: மறுமை நாளில் ஒருவர் அழைத்துவரப்பட்டு நரகத்தில் வீசப்படுவார். அப்போது அவருடைய குடல்கள் வேகமாக வெளியேறிவிடும். கழுதை தனது திரிகையைச் சுற்றிவருவதைப் போன்று அவர் நரகத்தில் தம் குடல்களைச் சுற்றிச் சுற்றி வருவார்.
அப்போது நரகவாசிகள் அவரை வட்டமாகச் சூழ்ந்துகொண்டு, "இன்ன மனிதரே! உமக்கு என்ன நேர்ந்தது? (உலகில்) நற்செயல் புரியுமாறு எங்களுக்கு நீர் ஏவிவந்தீர் அல்லவா? தீமையைவிட்டும் எங்களைத் தடுத்தீர் அல்லவா?" என்று (அவரிடம்) கேட்பார்கள்.
அதற்கு அவர், "உங்களுக்கு நான் நற்செயலை ஏவினேன். ஆனால், நான் அதைச் செய்தேனில்லை; தீமையை விட்டும் உங்களை நான் தடுத்தேன். ஆனால், நான் அதைக் கைவிட்டேனில்லை" என்று கூறுவார்.

கற்றவரும் கல்லாதவரும் 
----------------------------
"பாமர மனிதர் தவறு செய்தால் அவருக்கு எழுபது முறைகள் மன்னிப்பு வழங்கப்படும். ஆனால், கற்றறிந்த அறிஞருக்கோ ஒரே ஒரு முறைதான் மன்னிப்பு வழங்கப்படும். ஏனெனில், கற்றவர், கல்லாதவரைப் போன்றவர் அல்லர்" என்பது சான்றோர் மொழியாகும்.
உயர்ந்தோன் அல்லாஹ்  கூறுகின்றான்: கற்றோரும் கல்லாதோரும் சமமாவார்களா? என்று (நபியே!) நீர் கூறுவீராக! அறிவுடையோர் மட்டுமே அறிவுரை பெறுவர். (39:9)
நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: சொர்க்கவாசிகளில் சிலர் நரகவாசிகளில் சிலரை எட்டிப் பார்ப்பர். அப்போது, அந்தச் சொர்க்கவாசிகள் (நரகவாசிகளிடம்), "அல்லாஹ் வின் மீதாணையாக! உங்களிடம் இருந்து கற்றுக்கொண்டதன் மூலமாகவே நாங்கள் சொர்க்கத்திற்குச் சென்றுள்யோம். (அவ்வாறிருக்க,) நீங்கள் நரகத்தில் நுழைந்ததற்குக் காரணம் என்ன?" என்று கேட்பர்.
அதற்கு அவர்கள், "நாங்கள் (எல்லாருக்கும்) சொல்லிக்கொண்டுதான் இருந்தோம். ஆனால், நாங்கள் செயல்படவில்லை" என்று கூறுவர்.
ஒருவர் இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்களிடம் வந்து, "இப்னு அப்பாஸ் அவர்களே! நான் (மக்களுக்கு) நன்மையை ஏவி, தீமையில் இருந்து (அவர்களைத்) தடுக்க விரும்புகிறேன்" என்று கூறினார். அதற்கு அவர்கள், "நீர் அதற்குத் தகுதி பெற்றுவிட்டீரா?" என்று கேட்டார்கள். அதற்கு அவர், "(தகுதி பெற்றிருப்பதாகக்) கருதுகிறேன்" என்று கூறினார்.
அதற்கு அவர்கள் அந்த மனிதரிடம், "அல்லாஹ் வின் வேதத்தில் உள்ள மூன்று வசனங்களின் மூலம் இழிவடைவதை நீர் அஞ்சவில்லையாயின் அவ்வாறு செய்துகொள்ளலாம்" என்று கூறினார்கள். "அந்த வசனங்கள் யாவை?" என அவர் கேட்டார்.
அதற்கு இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள், "உங்களை மறந்துவிட்டு, நன்மை செய்யுமாறு மக்களை ஏவுகிறீர்களா?" (2:44) எனும் அல்லாஹ் வின் கூற்று முதலாவது வசனமாகும். "இதை (மனத்தில்) நன்கு பதித்துக்கொண்டீரா?" என்று கேட்டார்கள். அதற்கு அவர், "இல்லை" என்று பதிலளித்துவிட்டு, "இரண்டாம் வசனம் என்ன?" என்று கேட்டார்.
அதற்கு இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள், "நீங்கள் செய்யாதவற்றை ஏன் சொல்கின்றீர்கள்? நீங்கள் செய்யாதவற்றை நீங்கள் சொல்வது அல்லாஹ் விடம் மிகுந்த கோபத்திற்குரியது ஆகும்" (61:2,3) எனும் அல்லாஹ் வின் கூற்றாகும். "இதை (மனத்தில்) நன்கு பதித்துக்கொண்டீரா" என்று கேட்டார்கள். அதற்கும் அவர் "இல்லை" எனக் கூறிவிட்டு, "மூன்றாம் வசனம் என்ன?" என்று கேட்டார்.
அதற்கு இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள், "உங்களுக்கு நான் எதைத் தடை செய்தேனோ அதையே நான் செய்து, உங்களிடமிருந்து வேறுபட நான் விரும்பவில்லை. என்னால் இயன்றவரை சீர்திருத்தம் செய்வதையே நான் விரும்புகிறேன்" என்று நல்லடியார் ஷுஐப் (அலை) அவர்கள் கூறியதாகத் தெரிவிக்கும் வசனம் (11:88) ஆகும். இதை (மனத்தில்) நன்கு பதித்துக் கொண்டீரா? என்று கேட்டார்கள். அதற்கும் அவர், "இல்லை" என்றே கூறினார். அப்படியானால், "உன்னிலிருந்தே (சீர்திருத்தப் பணியைத்) துவங்கு" என்று அந்த மனிதரிடம் இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறினார்கள்.
இப்ராஹீம் அந்நகஈ (ரஹ் ) அவர்கள் கூறினார்கள்: (மேற்கண்ட) மூன்று இறைவசனங்கள் இருக்கின்ற காரணத்தால் (பிறருக்கு) உபதேசம் செய்வதை நான் விரும்பவில்லை.
